4 திருச்செந்தூர்‌ ஸ்தல புராணம்‌ 
ஸாப்ரமண்யர்‌ திரு அவதாரம்‌ 

முன்‌ ஒரு கால்‌ ௮ஸரர்களால்‌ தங்கள்‌ பதவிகள்‌ 
யாவும்‌ இழந்த தேவதைகள்‌. திருக்கயிலைசென்‌ ற தங்கள்‌ 
கஷ்டத்தைத தெரிவிக்க சருணையுடைய பரமேஸ்வரன்‌ 
பரர்வதி தேவியாரோடு பல்ல. யிடம்‌ ஆண்டுகள்‌ டீரிடித்‌ 
துக்‌ கொண்டிருந்து விட்டார்‌. ௮து கண்ட தேவர்கள்‌ 
பயமடைந்து ஈஸ்வ.னை கோக்கு பூத கணங்களுக்குதீ 
தம்தைமாகிய தாங்கள்‌ வெகுகாலம்‌ கரீடை செய்வதனால்‌ 
உற்பத்தியாகும்‌ சந்ததி பயங்கர பூதமாய்விடுமோ என 
அஞ்சுகிறோம்‌. ஆகவே கரிடையை நிறுத்தி எங்களை 
பாதுகாத்தருள வேண்டும்‌ என வணங்கினர்‌. அதுகண்ட 
மஹேஸ்வரர்‌ தேவர்களின்‌ கிலைகண்டிரங்கு, வ்‌ 
காள்‌! ஈம்‌ ரீடையால்‌ உண்டாகும்‌ வீரியத்தை பூமி தேவி 
தாங்கிக்‌ கொள்வாள்‌. இதனால்‌ உங்களுக்கு க்ஷேமமூண்‌ 
டாகும்‌” என்றார்‌. இவ்வாறு அனுப்பப்பட்ட வீர்யத்தை 
பூமாதேவி எலகாலம்‌ சுமந்து பலம்‌ குறைந்தவளாய்‌ 
அதை அக்னியிடமனுப்ப, அக்கினியும்‌ தளர்ந்து அதை 
கங்கா ஜலத்தில்‌ விட்டுவிட, கங்கைநதி அதை தன்‌ அலை: 
களால்‌ கரையில்‌ ஒதுக்க, அவ்விடத்தில்‌ காணல்‌ கா 
உண்டாக அதன்‌ மத்தியிலே ஸுப்‌.ரமண்யர்‌ ற்கான 


ஸுப்‌ரமண்யர்‌ ஜனனமானதை சகல தேவர்களும்‌ . 
அறிந்து, ம௫ழ்ந்து, குழந்தைக்குப்‌ பால்‌ கொடுக்க 
கிருத்திகா தேவியர்களை அனுப்ப அவர்சுள்‌ ஆனந்தம்‌ : 
கொண்டு தங்கள்‌ கொங்கைகளில்‌ ஈரக்‌ கும்‌. பாலைக்‌ 
கொடுத்து ஸ்தன்மபானம்‌ செய்வித்தார்கள்‌. உடன்‌ ! 
அம்த ஷண்முக மூர்த்தி 16 வமதரன இளமைபருவத்‌ | 
அடன்‌ மித்ய குமாரனாக இருத்திகா தேவியர்களால்‌. 
கார்த்திகேயனென்று அழைக்கப்பட்டார்‌. பிறகு மகர | 
விஷ்ணு தன்‌ கேத்திரத்தில்‌ உற்பவித்க வல்லி என்னும்‌. 
அழகு பொரும்திய கன்னிகையை. தன்‌ மருமசனாகய 


ட்‌ “தருச்செந்தூர்‌ ஸ்தல புராணம்‌ 


வல்லியை அழைத்து, “வல்லி தேவி! காம்‌ சொல்வதைக்‌ 
கேள்‌! எனது இரண்டாம்‌ மனைவியை நீ அவமதித்தனை. 
இதனால்‌ நீ கொடிய பாதகமொயினை. அப்பரவத்தின்‌ 
பலனை நீ அனுபவித்தான்‌ றி, அஃது உன்னை விட்டக 
லாது. ஆகவே நீ திர்யக்‌ ஜாதியில்‌ பிறக்கக்கடவை, 
பிறகு ரீ வேடுவர்களால்‌ வளர்க்கப்பட்டு வரும்பொழுது, 
நான்‌ முனிவர்களுடன்‌ வந்து முறைப்படி உன்னை 
மணக்து கொள்வேன்‌” எனக்‌ கூறினார்‌. 

வல்லி தேவியானவள்‌ மிகவும்‌ வருந்தி இருக்குங்‌ 
கால்‌, ஆறுமுகனின்‌ திருவாக்குப்படி காஞ்சனை என்ற 
ஒரு ஸ்திரியிடம்‌ பிறக்கப்‌ போவதாக தெரிந்தது. காஞ்‌ 
சனை ஒரு அப்ஸரஸ்‌ கன்னிகையாவாள்‌. அவள்‌ மான்‌ 
வடிவத்தோடு பூதலத்தில்‌ தவம்‌ செய்து வருரறோள்‌. 
ஆகவே “ஓ தேவர்களே! நீங்கள்‌ அக்குழந்தைமை எடுத்‌ 
துக்‌ காப்பாற்றி வாருங்கள்‌ அவள்‌ பருவமடையும்‌ சம 
முத்து கருணைக்‌ கடலாய்‌ முருகன்‌ வந்து அக்கன்ணி 
கையை மணந்து கொள்வார்‌. அவரது அருளால்‌ நீங்‌ 
களும்‌ ஸாபம்‌ நீங்கப்பெற்று ஸ்வர்க்கத்தில்‌ சுகமாகவா 
ழக்‌ கடவீர்கள்‌”” என்று கூறவும்‌, தேவர்கள்‌ வேடுவர்‌ 
களாக பூமியில்‌ விந்திற வனத்திலே காய்‌ இழங்குகளைத்‌... 
தின்று ஜீவித்து வரலானார்கள்‌. 

இவ்வாறு இருக்குங்கால்‌ ஒருநாள்‌ காஞ்சனை என்ற 
மானும்‌ பூர்ணகர்ப்பமாி,மெள்ள மெள்ள வேடுவர்‌ குடி. 
சைமை அடைந்து தனது பிரஸவ வேதனையைத்‌ தெரி 
வித்தது. 

வேடர்களும்‌ மனம௫ழ்ச்‌ச கொண்டு அதனை ரக்ஷித 
தனர்‌, பின்னர்‌ காஞ்சனையும்‌ ஈசல்லதொரு கக்ஷத்திரத்‌ 
தில்‌ சபமுகூர்தீதத்திலே,ஒரு அழயெ அதிசயக்கத்தக்க 
ஓர்‌ பெண்‌ குழந்தையைப்‌ பெற்றெடுத்தது. பின்னர்‌ 
காஞ்சனை தேவப்‌ பெண்ணா யாவரும்‌ காணகைலாமயம்‌ 
அடைக்தாள்‌. 


10 திருச்செந்தூர்‌ ஸ்தல புராணம்‌ 


வார்த்தைகளையாடினார்‌. “பெண்மணியே, நீ யாருடைய 
புத்ரி? உனக்கு பர்த்தா மார்‌? அல்லது தாய்யார்‌ ? உன்‌ 
ஊர்‌ எது ? உன்‌ வீடு எங்கே? உன்னைப்‌ பார்த்தவுடனே 
என்‌ மனம்‌ கலங்கி மதனனுக்குள்ளாயின. நீ இன்னும்‌ 
விவாகமாகாத கன்னிகையாய்‌ இருப்பின்‌ உன்மேல்‌ 
பேராசை கொண்டுள்ள என்‌ னை மணக்துகொள்‌!”என்று 
கூறவும்‌, வள்ளி “ஈசா ! என்‌ பெற்றோர்‌ இழிந்த வேடுவ 
குலத்தில்‌ உதித்தவர்கள்‌ ; என்‌ வீடு ஒருகல்‌ தொலைவிலே 
யுள்ளது , கான்‌ இன்னும்‌ கன்னிமே'' என்றாள்‌. செந்தி 
லாதிபன்‌ அவளை கோக்க, “பெண்ணே! நீ எனக்கு மனை 
யாளாக வேண்டுமெனக்‌ கூற, வள்ளி அவரை கோக்க 
“கன்னிகைகள்‌ தாய்‌ தந்தையரின்‌ அனுமதியின்றி 
தானே கணவர்களை நாடுவார்களாமின்‌ உலகம்‌ அவர்‌ 
களைப்‌ பழிக்கும்‌. ஆகவே தாங்கள்‌ அவர்களைக்‌ கண்டு 
சேகட்டீர்களானால்‌ அளவற்ற ஸந்தோஷ த்துடன்‌ 
என்னைத்‌ தங்களுக்குக்‌ கொடுப்பார்கள்‌ ” என்று புகல; 
குகனும்‌ மனமகிழ்ந்து வள்ளியின்‌ பிதாவாமெ நம்பி 
ராஜனிடம்‌ சென்றார்‌. 


கணபதியின்‌ ஸகாயத்தால்‌ ஸுப்ரமணியர்‌ 
வல்லியை மணாம்புரிதல்‌ 


முருகக்கடவுள்‌ அந்தண வடிவுடனேயே வள்ளியின்‌ 
பிதா இருக்குமிடம்‌ சென்று, அவரை கோக்க, தங்கள்‌ 
புத்திரியாகயெ வள்ளியை எனக்கு மனையாளாகக்‌ 
கொடுக்கவேண்டுமெனக்‌ கேட்க அந்த வேஷதாரியாயெ 
அம்தணனை ஸு-ப்ரமணிமர்‌ என்பதை அறியாத வேடர்‌ - 
தலைவன்‌ பிராமணனை கோக்க, “' ஓ:அந்தணனே ! என்‌ 
புத்திரியாயெ வள்ளியை மயில்‌ வாஹனனாயெ ஸுஃப்ர 
மணியருக்கேயன்‌ றி வேறு எவருக்கும்‌ கொடுப்பதில்லை ” 
என்றார்‌. இத கேட்டு மயிலேறும்‌ பெருமான்‌ மகிழ்ந்து 


திருச்செந்தூர்‌ ஸ்தல புராணம்‌ 21 


வல்லி, தேவசேனையுடன்‌ ' ஏகாந்தகாய்‌ இருக்கும்‌ 
பொழுது ஸர்வ கலா வல்லபவனாகிய வீரபாகு, தன்‌ குரு 
மூர்த்தியான முருகனை கமஸ்கரிதஅ, “ஸ்வாமி புவனேலா, 
ஸர்வ லோக ஸ்ரண்யா, தேவரீர்‌ இச்சப்‌ பரம்மாண்டம்‌ 
முழுவதும்‌ எந்த வீபூதீயால்‌ வ்யாபித்திருக்கிறிரோ அந்த 
வீபூதியை நான்‌ தியானித்து பூஜிப்பதற்கு எனக்கு உப 
தேசிக்க வேண்டும்‌ ”” என பணிக்து வேண்டினான்‌. 

௮௮ கண்ட முருகபிரான்‌, பக்தனை ரோக்‌௫, “நமது 
விபூதியானது எங்கும்‌ நிறைந்திருக்கன்றது: நாம்‌ உப 
தேசிப்பதைக்‌ கேள்‌, மீ பரிசுத்தனாவாய்‌ ?' என்று கூறி, 
தேவசேனையின்‌ பிரார்த்தனைக்‌ இசைந்து காக்ஷி தம்‌ 
தருளிய ஸம்புவின்‌ ஸந்சிதான ததிலே அமர்ந்து சின்‌ 
முதிரை தரித்து உபதேசிக்கின்றார்‌ : 

“ஓ, கணமாயகா! என்னை ஸ்ருஷ்டி, ஸ்திதி.ஸம்ஹாரம்‌ 
இவைகளுக்கு கர்ததாவாயும்‌, பிரஜாபதிகளுள்‌ பிரம்ம 
னாகவும்‌, உலகங்களில்‌ ஸ்வர்க்க லோகமாகவும்‌ நினைப்‌ 
பரமா க. 

“கண்டங்களில்‌ பாரத கண்டமாகவும்‌, பர்வதங்களில்‌ 
மேருவர்கவும்‌, தேவர்களில்‌ இம்திரனாகவும்‌, புத்திசாலி 
களில்‌ பிரகஸ்பதியா கவும்‌ என்னை நினை. 

“என்னே ஸாரதிகளில்‌ மாதவியாகவும்‌, வாகனங்‌ 
களில்‌ புஷ்பகம்‌ என்னும்‌ ரதமாகவும்‌, தேவமாதர்களில்‌ 
ஊர்வசியாகவும்‌, கானம்‌ செய்பவர்களில்‌ கக தர்வனாகவும்‌ 
நினை. 

* என்னை மும்மூர்த்திகளின்‌ உலகங்களில்‌ கைலாச 
மாகவும்‌, வாக்குகளுள்‌ வேதங்களாகவும்‌, உதாத்தம்‌, 
அனுதாததம்‌, ஸ்வரிதம்‌, பிரஸயம்‌ என்னும்‌ ஸ்வரமாக 
வும்‌, அக்ஷரங்களில்‌ ஒம்‌ என்னும்‌ அ௮ரமாகவும்‌ கினை. 

“என்னை முனிவர்களில்‌ அகஸ்தியனாகவும்‌, யோட 
கில்‌ தத்தாத்ரேயனாகவும்‌, ஸித்தி பெற்றவர்களில்‌ 
ற்னாதனனாகவும்‌ கிளை. 


24 திருச்செந்தூர்‌ ஸ்தல புராணம்‌ 


பீதாம்பரம்‌ தரித்து, திவ்விய குண்டலங்களோடு கோடி 
மன்மதர்களுக்கு நிகராகவும்‌, கோடி சூரியப்‌ பிரகாசம்‌ 
போல்‌ ஜொலிக்நறெவரும்‌, உக்ரெமான கேத்திரங்களை 
யுடையவரும்‌, , கோடி சந்திரர்களுக்குத்‌ துல்லியமான 
குளிர்ச்சியுடையவரும்‌, ஆதி அச்தமில்லா தவரும்‌, ப்‌ 
மாக உள்ளவருமான முருகனையே கண்டார்‌. ர 


இதுகண்ட வீரபாகு, மிகமிக நடுநடுங்கி நமஸ்கரித்து 
முருகனை ம"ோக்‌ தாழ்ர்த குரலிலே, “டூதவனே, 
உம்மைத்‌ தேவர்கள்‌ துதிக்கின்‌ றனர்‌ ; கெந்தர்வர்கள்‌ 
கானம்‌ இசைகடன்றனர்‌ ; முனிவர்கள்‌ தியானம்‌ செய்‌ 
கின்றார்கள்‌ ; இன்னார்கள்‌ து பாடுகிறார்கள்‌. யோடு 
கள்‌ இகைக்கிறார்கள்‌ ; திக்பாலர்கள்‌ பமப்படுகிறார்கள்‌. 
சுவாமி, என்னால்‌ உம்மைப்‌ பார்க்க முடிவில்லை ; 
தியானிக்கவும்‌ மனது நிலைக்கவுமில்லை. உம்மை முன்‌ 


்‌ பாகவும்‌, பின்பாகவும்‌, இரண்டு பக்கங்களிலும்‌ நமஸ்‌ 


கரிக்கின்றேன்‌. உம்மை எப்பொழுதும்‌ ஈமஸ்கரிக்கின்‌ 
றேன்‌. கான்‌ வீரன்‌, பலவான்‌ என நினைத்து ௮பரரதஇ 
மானேன்‌ . தேவரீர்‌ என்னை மன்னித்து விஸ்வரூபத்தை 
மறைத்து ஸெளம்யமான ரூபத்தைக்‌ காண்பிக்க 
வேண்டும்‌ ” என்றார்‌. 


முருகனும்‌ வீரபாகுவைத்‌ தன்‌ கைகளால்‌ எடுத்து 
அணைத்து, “அன்பனே ! முன்னால்‌ இம்த ரூபத்தைக்‌ 
காண்பதற்காக தேவர்களும்‌, முனிவர்களும்‌, சித்த 
கணங்களும்‌, ஈந்தியும்‌ தவம்செய்ய, மான்‌ அவர்களிடம்‌ 
ஜயந்தி க்ஷேத்தாத்திலே பக்தன்‌ வீரபாகுவால்‌ பிரார்த்‌ 
திக்கப்பட்டு நரன்‌ விஸ்வரூபத்தைக்‌ காட்டுகன்‌ றேன்‌, 
நீங்கள்‌ எல்‌2லாரும்‌ பாருங்கள்‌ என்று சொல்லியிருக்‌ 
தேன்‌. ஆ3வேதான்‌ இந்த ரூபத்தைக்‌ காட்டினேன்‌. 
ஆகவே, வீரபர்ரு, எவர்‌ என்னையே சரணடைக்து, 
என்‌ நாமங்களைக்‌ சர்தீதனம்‌ செய்து, என்‌ கதைகளைக்‌ 


௪ 


த்ய 


திருச்செந்தூர்‌ ஸ்தல புராணம்‌ 27 


இர்‌திரன்‌ அம்‌ மாலையை வாங்கு அதை அலட்சிய 
மாக ஐராவதத்தின்‌ மேலெறிய, ௮ தவும்‌ அதனைத்‌ தன்‌ 
கையால்‌ கசக்கி தூர எறிச்தது. இதுகண்ட துர்வாஸமுனி 


்‌ வெகுண்டு, ஓ தேவராஜனே ! நீ என்னை அவமதித்த 
© லி & ௮ 


படியால்‌ சிலகாலம்‌ ஐஸ்வர்யத்தை இழக்கக்‌ கடவை 
என்னு சபித்தார்‌. இனி ஒருகால்‌ அமிர்தத்தின்‌ காரண 
மாக ஸமுத்திமமகனம்‌ நடக்கின்ற காலத்தில்‌ மகாலக்ஷ்மி 
தோன்‌ றுவாள்‌. அவள்‌ இருபையினால்‌ உன அ சாபம்‌ 
நீங்கும்‌. அதுவரை நீ ஆறுமுகப்‌ பிரபுவைத்‌ தியானிப்‌ 


| பாமக” என்றார்‌. இதன்படி இந்திரன்‌ திருச்செச்தூரை 
' அடைந்த, வதனாரம்பத்தில்‌ ஸ்நானம்‌ செய்க, முருகனை 


படட ட. ப்பம்‌ த்‌! 


பட்சத்‌ 


வழிபட்டு, வரலஆதமியின்‌ இருபையால்‌ இருதகாயுகத்தின்‌ 
மத்தியில்‌ ஸாபத்திலிருந்து விடுபட்டு முன்போல்‌ தன்‌ 
பதவியை அடைர்தான்‌, ஐராவதமும்‌ ஜமந்தியை 
அடைக்து குகனை. வழிபட்டு தான்‌ செய்த பாவத்தை 
நீக்க்க்கொண்டது, 
நாசி முனிவர்கள்‌ கூறிய ஸ்தல மகிமை 

வஸிட்டர்‌:- இப்பூமியில்‌ போக .மோக்ஷங்களைதீ 
தரும்‌ ஸ்தலங்கள்‌ அநேகம்‌ இருப்பினும்‌ அவை யாவும்‌ 
ஜயர்திக்குக்‌ இழ்பட்டவைகளே; ஸந்தேகமில்லை. 

வாமதேவர்‌ பிரம்ம ஹத்தி செய்தவனும்‌, வேதங்‌ 


களைத்‌ தூஷித்தவனும்கூட ஜயக்தியில்‌ ஒருகாள்‌ வப்‌ 


பானாகில்‌ பரிசுத்தன்‌ ஆரறொன: 
ஜபாலி : புஷ்கரணிக்‌ கீடானது எதுவுமில்லை. 
" காஸ்யபர்‌:-பிரயாயையில்‌ ஆயுள்பரிமந்தம்‌ ஸ்மானம்‌ 
செய்யும்‌ பலனை கார்த்திகை சக்ஷத்திரத்தில்‌ ஒரு தடவை 
சுப்பிரமணியர்‌ ஸன்னிதியில்‌ ஸ்கானம்‌ செய்வதால்‌ 


- அடைகிறான்‌. 


மார்க்கண்டேயர்‌ 5 ரீஷிகள்‌ காசியில்‌ ஒரு வருடத்‌ 


இல்‌ சம்பாதிக்றறே புண்ணியத்தை திருச்செந்தூரில்‌ ஒரு 


நாளில்‌ அடைவார்கள்‌, . 


